GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 3 .20 Paise . 


OFTA 


475 


NMENT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


am 


(11 


ILNADU 


RUTHA 


PUBLISHED BY AUTHORITY 


40NE : 8 


RIUMPH 


No . 35 ] 


CHENNAI, WEDNESDAY , SEPTEMBER 2 , 2015 
Aavani 16 , Manmadha, Thiruvalluvar Aandu - 2046 


Part VI - Section 1 
Notifications of interest to the General Public 

issued by Heads of Departments , Etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


. 


204 - 20 


254 -256 

256 
257- 258 


GENERAL NOTIFICATIONS 
இந்திய புதைபொருள் சட்டம் - புதைபொருள் அறிவிக்கைகள் 
Variations to the Approved Master Plan for the Tiruchirappalli Local Planning Area . 
Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area .. 
Variations to the Approved Master Plan for the Salem Local Planning Area . 
Variations to the Approved Master Plan for the Tiruchirappalli Local Planning Area . 
Approved Detailed Development Plan No. 4 of Cuddalore Local Planning Area 
Preparation of Cuddalore Detailed Development Plan No.3 of Cuddalore Local Planning 
Authority 

. .. 
Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area 


258 
258 - 259 


. 


Area 


259 


259 - 260 


260 


DTP - VI-1 (35 ) 


[ 253 ] 


254 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 1 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 


புதைபொருள் அறிவிக்கைகள் 


( இந்திய புதைபொருள் சட்டம் 1878- ன் பிரிவு 4 - ன்படி அறிவிப்பு) 

(ந .க .எண் 29925/2011/ ஆர்4 ) 


No . VI( 1) 221 /2015 . 

திண்டுக்கல் மாவட்டம் , ஒட்டன்சத்திரம் வட்டம் , எம் . அத்தப்பன்பட்டி கிராமம் , புலஎண் . 172/3 - ல் கைப்பற்றப்பட்ட சிறிய 
விநாயகர் மற்றும் அன்னபூரணி உலோகச் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டு பழனி அரசு அருங்காட்சியக அலுவலகத்தில் பாதுகாப்பாக 
வைக்கப்பட்டுள்ளது . 


சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ .எண் 


புதைபொருள் விபரம் 


எண்ணிக்கை 


எடை 
( கி . கி .) 

( 4) 


( 2 ) 


விநாயகர்சிலை 


1 கிலோ 


ல 


அன்னபூரணி சிலை 

2 . 255 
மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


(ந . க . எண் 


7280/ 2012 / ஆர்4) 


No . VI(1 ) 222 /2015 . 


திண்டுக்கல் மாவட்டம் , ஒட்டன்சத்திரம் வட்டம் , பெரிய கோட்டை கிராமம் , அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழாய் பதிக்கும் 
பணி மேற்கொள்ளப்பட்ட போது , மண்ணுக்குள் புதைந்திருந்த சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழங்காலத்து முதுமக்கள் 
தாழி எனப்படும் மண்ணால் செய்யப்பட்ட குடுவை - 2 , உடைந்த நிலையில் இருந்த மண்பாண்ட துகள்கள் , மனித எலும்புகள் , 
ஈமக் கிரியைப் பொருட்கள் , மண்கிண்ணம் - 2 , மண்தட்டு - 1 , உடைந்த மண்தட்டு - 1 போன்ற பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு 
பழனி அரசு அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது . 


மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


Sep . 2 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


255 


(ந .க . எண் 11685/2013/ ஆர் 4) 


No VI(1 ) 223/2015 . 

திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டம் , ஆயக்குடி ஊர் எல்லையில் வீரக்குளத்தில் 12 - ம் நூற்றாண்டு கல்வெட்டு , சிதைந்து 
போன முருகன் சிலை மற்றும் பீடம் கண்டெடுக்கப்பட்டு பழநி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது . 

சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ . எண் 


புதைபொருள் விபரம் 


எண்ணிக்கை 


12 - ம் நூற்றாண்டு கல்வெட்டு 
சிதைந்துபோன முருகன் சிலை 

மற்றும் பீடம் 
மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது (Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


( ந . க . எண் 


43392 / 2009/ ஆர்4 ) 


No. VI ( 1 ) 224/ 2015 . 


திண்டுக்கல் ( மேற்கு ) வட்டம் , தாடிக்கொம்பு கிராமம் உட்கடை அருணாச்சல நகரில் வசிக்கும் பழனியப்பன் மகன் வீரமணி 
என்பவரது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள 3 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத கூரை வீட்டினை சுத்தம் செய்தபோது அரையடி 
உயரமுள்ள மீனாட்சி அம்மன் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டு பழனி அரசு அருங்காட்சியக அலுவலகத்தில் பாதுகாப்பாக 
வைக்கப்பட்டுள்ளது . 


சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ . 6 


புதை பொருள் விபரம் 

எண்ணிக்கை 

எடை 

( கி . கி .) 
(2 ) 

( 3) 

( 4 ) 
மீனாட்சி அம்மன் சிலை 

980 கிராம் 
மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதை பொருள் உரிமையற்றது (Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 

( ந . க .எண் 27085/2011/ ஆர்4) 


No . VI(1 )/ 225 / 2015 . 

திண்டுக்கல் மாவட்டம் , வேடசந்தூர் வட்டம் , டி . கூடலூர் கிராமம் புல எண் 690/ 1சி2- ல் கட்டிடம் கட்டுவதற்காக 
JCB இயந்திரம் மூலம் வானம் தோண்டும் போது 29 - 8 - 2011- ம் தேதி முற்பகல் சுமார் 11 .30 மணிக்கு 5 சிலைகள் 
கண்டெடுக்கப்பட்டு வேடசந்தூர் சார்நிலை கருவூல அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது . 


256 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 1 


சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ . எண் 


புதைபொருள் விபரம் 


எண்ணிக்கை 


எடை 
( கி . கி .) 


( 2 ) 


( 4 ) 


விநாயகர் சிலை 


0 .360 


பைரவர் சிலை 


0 .110 


யானையின் மேல் அமர்ந்த சிலை 


0 .630 


முக்காலி அமைப்பில் உள்ள கருவி 1 


0 . 70 


இரண்டு கடற்சங்குகள் 


மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது (Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


திண்டுக்கல் , 
2015 ஜூலை 


ப .ம . ஸ்ரீரிஸ்ரீவ , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


10 . 


Variations to the Approved Master Plan for the Tiruchirappalli Local Planning Area . 


( Roc. No . 1769/2014 TLPA 2 ) 


No . VI( 1 )/ 232 / 2015 . 


In exercise of powers conferred by sub - section 4 of Section 32 of the Town and Country Planning Act 1971 
(Tamil Nadu Act 35 of 1972 ) and in exercise of the powers conferred by the G . O .Ms.No. 94 , Housing and Urban 
Development Department [UD 4 ( 1) ], dated 12-6 -2009 which has been published in the Tamil Nadu Government Gazette 
No. 27 , Part II - Section 2 , Page No. 228 , dated 15 - 7 - 2009 , the following variations are made to the Review Approved 
Master Plan for the Tiruchirappalli Local Planning Area approved under the said Act in G . O .Ms. No . 143 , H & UD 
[ UD 4 ( 1 )] Department , dated 11- 8 - 2009 which has been published in the Tamil Nadu Government Gazette No . 34 , 
Part II - Section 2 , Page No. 379 , dated 2nd September 2009 . 


VARIATIONS 


In the said Master Plan in the “ LAND USE SCHEDULE ” under the heading Tiruchirappalli Corporation under sub -heading . 


Dhamalavarupayam Village 


i. Against the entry , 


the expression Mixed Residential : Use S . F . No . 13 part shall be inserted before 
S .F . No. 26 B ( New Ward H , Block No. 1, T . S . No. 13/2 ) 
for the expression Agriculture Use Zone , S .F .No. 10 to 24 shall be 
read as 10 to 12 , 13 part , 14 to 24 . 


iii. Against the entry , 


Tiruchirappalli , 
24th August 2015 . 


R . NAGESWARAN , 

Member-Secretary , 
Tiruchirappalli Local Planning Authority . 


Sep . 2 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


257 


Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area . 


(Roc . No. 2185 / 2013 /LPA - 3) 


No. VI( 1 )/233/2015 . 


In exercise of the powers conferred by sub -section (4 ) of Section 32 of the Tamil Nadu Town and Country Planning 
Act, 1971 (Tamil Nadu Act 35 of 1972) and in exercise of powers conferred by the G .O . Ms.No .94 , Housing and Urban 
Development [UD4 (1)] Department dated 12 -06 -2009 which has been published in the Tamil Nadu Government Gazette 
No .27 Part Section 2 , Page No. 228, dated 15 -07 -2009 the following variations are made to the master plan for 
the Coimbatore Local Planning Area approved under the said Act and published in the Housing and Urban Development 
Department Notification No .1|(2) Hou / 4377 /94 at Page 1078 of Part Section 2 of the Tamil Nadu Government 
Gazette dated the 9th November 1994 . 


VARIATIONS 


In the said Master Plan , in the “LAND USE SCHEDULE" under the heading " COIMBATORE LOCAL PLANNING 
AREA (COIMBATORE CORPORATION AREA ), under the sub -heading (b ) Notified Detailed Development Plan Area, 
Thudiyalur Detailed Development Plan No . 2", Thudiyalur Village . 


i. Against the entry " RESIDENTIAL ” for the expression “ 322pt” the expression " 322pt”, 

(except 322 /2Bpt) shall be substituted . 
ii. Against the entry "COMMERCIAL" the expression “ 322/2B pt" shall be added . 


நிபந்தனை 


G .O . (2D ) No. 3, Housing & Urban Development [UD 4 (1)], dated 20 -01-2015 subject to the following condition that, 


" செயற்பொறியாளர் , பொதுப்பணித்துறை , பவானி சாகர் அணைக்கோட்டம் , நீர்வள ஆதாரத்துறை அவர்களின் 
14 - 5 - 2012 நாளிட்ட கடிதத்தின் நிபந்தனைகள் மற்றும் துணை பொது மேலாளர் மற்றும் திட்ட இயக்குநர் , இந்திய தேசிய 
நெடுஞ்சாலை குழுமம் அவர்களின் 21- 03 - 2012 நாளிட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்குட்பட்டு , நிலப்பயன்மாற்றம் 
செய்ய அரசு அனுமதித்து ஆணையிடப்பட்டுள்ளது ." 
Coimbatore - 12 , 

C . MATHIVANAN , 
26th August 2015 . 

Member- Secretary (Incharge ), 
Coimbatore Local Planning Authority . 


Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area. 


(Roc . No. 1325 / 2013/LPA - 3) 
No. VI( 1 )/234 /2015 . 

In exercise of the powers conferred by sub - section (4 ) of Section 32 of the Tamil Nadu Town and Country Planning 
Act, 1971 (Tamil Nadu Act 35 of 1972 ) and in exercise of powers conferred by the G . O .Ms. No .94 , Housing and Urban 
Development [UD4 (1)] Department, dated 12 -06 - 2009 which has been published in the Tamil Nadu Government Gazette 
No .27 , Part Section 2, Page No. 228 , dated 15 -07 -2009 the following variations are made to the master plan for 
the Coimbatore Local Planning Area approved under the said Act and published in the Housing and Urban Development 
Department Notification No. 11 ( 2 )/ Hou / 4377 / 94 at Page 1078 of Part Section 2 of the Tamil Nadu Government 
Gazette , dated the 9th November 1994 . 


VARIATIONS 


In the said Master Plan , in the “ LAND USE SCHEDULE ” under the heading “ COIMBATORE LOCAL PLANNING 
AREA (CORPORATION AREA)" under the sub -heading (a ) Notified Detailed Development Plan Area No. 19 , Vellakinar 


aluk (c), Vellakinar DD pesub -heading (a) Notified Detailedeading " COIMBATORE LOCAL 


258 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI— Sec . 1 


i. Against the entry “ AGRICULTURE ” for the expression “ 492" the expression “ 492" (except 

492 /2Bpt, 492 / 1A ) shall be substituted . 
ii. Against the entry " EDUCATIONAL " the expression 492 /2Bpt, 492 / 1A shall be added . 


G .O (2D ) No. 73, Housing & Urban Development [UD 4 ( 1)] dated 17 -07 - 2014 subjected to the following conditions that, 


" ஒப்புதல் பெற்ற கோயம்புத்தூர் முழுமைத்திட்டத்தில் , உதவி ஆணையாளர் ( பொறுப்பு ), வடக்கு மண்டலம் , கோயம்புத்தூர் 
மாநகராட்சி அவர்களின் மாநகராட்சியின் பராமரிப்பில் உள்ள 30 0 " அகலம் கொண்ட சாலை அணுகு சாலையாக அமைந்துள்ளது . 
இப்பகுதியில் மழைநீர் , வடிகால் வசதி மற்றும் பாதாள சாக்கடை வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை . எனவே மனுதாரர் தமது 
சொந்த செலவில் கழிவு நீர் சுத்திகரிப்பு அமைப்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ." 


Coimbatore- 12 , 
26th August 2015. 


C . MATHIVANAN , 
Member- Secretary (Incharge ), 
Coimbatore Local Planning Authority . 


Variations to the Approved Master Plan for the Salem Local Planning Area . 


(Roc . No . 1030 / 2014 / SLPA ) 
No. VI( 1)/ 235 /2015 . 

In exercise of the powers conferred by sub -section (4 ) of Section 32 of the Tamil Nadu Town and Country 
Planning Act, 1971 (Tamil Nadu Act 35 of 1972 ), and in exercise of powers conferred by the Government Order Ms.No. 
94 , Housing and Urban Development [UD 4 ( 1) ] Department Dated : 12 -06 -2009 which has been published in the Tamil 
Nadu Government Gazette No. 27 , Part Section 2 , Page No .228 , Dated : 15 -07 - 2009 the following variations are 
made to the Master Plan for the Salem Local Planning Area approved under the said Act and published in the Housing 
and Urban Development Department Notifiction No. 11 (2 ) / Hou / 233 / 2005 on Page 168 of Part 11Section 2 of the 
Tamil Nadu Government Gazette Dated the 13th April 2005 . 


VARIATIONS 
In the said Master Plan , In the “ ANNEXURE -E ” under the heading “USE ZONES - SALEM LOCAL PLANNING AREA ” 
under the heading “ KANDAMPATTI -VILLAGE No.71” . 


1 . Under the sub -heading " PUBLIC AND SEMI PUBLIC USE ” under the entries “ P - 21" after the 

expression “ 59P ” the expression -Ward - T , Block - 13 , T . S .Nos . 18 / 3 , 18 /4 – (S . F .No . 101P ) shall 

be added . 
2 . Under the sub -heading “CONTROLLED INDUSTRIAL USE ” under the entries “ C . - 8 " the 

expression “ 101" shall be replaced as 101P . 
Salem - 5 , 

K . ELANGO , 
26th August 2015 . 

Member -Secretary (Incharge ), 
Salem Local Planning Authority . 


Variations to the Approved Master Plan for the Tiruchirappalli Local Planning Area . 


(Roc. No. 2043/2013/ TLPA-2) 
No. VI( 1)/236 / 2015 . 

In exercise of powers conferred by sub - section 2 of Section 32 of the Town and Country Planning Act, 1971 
(Tamil Nadu Act 35 of 1972 and in exercise of the powers conferred by the G . O .Ms.No. 94 , Housing and Urban 
Development Department [UD 4 ( 1 )], dated 12 -6 - 2009 which has been published in the Tamil Nadu Government Gazette 
No .27 , Part 11Section 2 , Page No.228 , dated 15 - 7 - 2009, the following variations with conditions are made to the 
Review Master Plan for the Tiruchirappalli Local Planning Area approved under the said Act and published in the 
Housing and Urban Development Department Notification No. ll (2 )/HOU /453 /2009 at Page No. 319 of Part 11 — Section 
Il of the Tamil Nadu Government Gazette , dated 2nd September 2009. 

VARIATIONS 
In the said Master Plan in the “ LAND USE SCHEDULE ” under the heading No .9 Kambarasampettai Village . 

i. Against the entry for the expression Mixed Residential Use (MR ) S.F. No .1/1,2A ,3A ,5,6,7 ,8 ,9,10,2/2 shall 

be added before S. F. No . 14 and S. F. No . 258 /1 , 2 shall be added after S .F .No . 192 /1 . 


Sep. 2, 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


259 


ii. Against the entry for the expression Agriculture Use Zone, the following shall be substituted S.F .No. 1 

(except 1/1, 2A , 3A , 5 , 6 , 7, 8 , 9, 10) 2 (except 2/2 ), 258 ( except 258 /1, 2 ) shall be substituted . 
Conditions : 
1. The conditions laid down in the letter No. 139M /2013 /Kottam - 26B / 1- 3 /dated 7 - 3 - 2013 of Executive 

Engineer , Public Works Department , ஆற்று பாதுகாப்பு கோட்டம் should be followed . 


2 . The safety aspects as indicated by the National Institute of Technology in their letter dated 15 - 7 - 2014 

should be followed . 
Tiruchirappalli, 

R . NAGESWARAN , 
26th August 2015 . 

Member- Secretary , 
Tiruchirappalli Local Planning Authority . 


Approved Detailed Development Plan No . 4 of Cuddalore Local Planning Area . 


(Roc .No.730/ 2010/CLPA ) 

FORM No .12 . 
(Under Rule 17 of the Preparation and Sanction of Detailed Development Plan Rules ) 


No. VI( 1 )/ 237 /2015 . 

1 . Under Section 29 of Tamil Nadu Town and Country Planning Act 1971 the Director of Town and 
Country Planning has approved the Cuddalore Detailed Development Plan No .4 . Vide his proceedings 
Roc No. 16680 /2012 / DP1 dated 05 -06 - 15 . 


CUDDALORE DETAILED DEVELOPMENT PLAN No. 4 SCHEDULE 
A . Boundaries Description : 

North : Southern boundary of Block Nos . 116 ,58 ,41,39 , 38 , 26 and 66 . 
East : Western boundary of Block Nos . 26 ,66 and 65 . 
South : Northern boundary of Block Nos . 105 , 106 , 110 , 112 and 113 . 
West : Eastern boundary of Block Nos .113 ,116 and 58 . 


B . Comprising Survey Numbers : 

Ward No. 3, Block No .40 , T. S .No. 1551 to 1581 
Ward No . 3 , Block No .62 , T . S .No . 2382 to 2421 
Ward No . 3 , Block No .63 . T . S .No . 2422 to 2442 
Ward No. 3 . Block No .64 , T . S .No . 2443 to 2494 
Ward No. 3, Block No. 111, T. S .No.4118 to 4146 


C . Approximate Area of the Detailed Development Plan : 

43.46 .00 Hectares (Approximate ) 
2 . It shall come into operation from the date of publication of the Notification in the Tamil Nadu Government 

Gazette . 
3 . A copy of the Map of the area included in the plan will be kept for inspection and also available for sale during 

office hours in the office of the Cuddalore Local Planning Authority for a period of three months . 


Cuddalore, 
27th August 2015 . 


A .N . LOGESH , 
Member - Secretary ( In -Charge), 
Cuddalore Local Planning Authority . 


Preparation of Cuddalore Detailed Development Plan No. 3 of Cuddalore Local Planning Authority . 

(Roc.No.729 /2010 /CLPA ) 

FORM No. 9 . 
(Under Rule 13 of the Preparation and Sanction of Detailed Development Plan Rules) 
No . VI( 1 )/238 /2015 . 


The Draft Detailed Development Plan prepared by the Local Planning Authority of Cuddalore for the area described 
in the schedule is hereby published . 


260 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI — Sec . 1 


Any persons affected by the Detailed Development Plan or interested in the plan may communicate in writing or 
represent in person to the Member-Secretary , Cuddalore Local Planning Authority , any objection or suggestion relating 
thereto , within 60 days from the date of publication in the Tamil Nadu Government Gazette . 

The Detailed Development Plan with all its enclosures may be inspected free of cost during the office hours at the 
Office of the Cuddalore Local Planning Authority , Cuddalore . Copies of the Detailed Development Plan areas also 
available at the office of the Cuddalore Local Planning Authority for sale of the following price Rs. 350/-. 


SCHEDULE 


A . Boundaries Description : 

North : Southern boundary of Thiruvanthipuram Salai ( Nathaveli Salai) 
South : Northern boundary of Block Nos.55, 60 and 61 
East West boundary of Thiruvanthipuram Salai & Block Nos.54, 55 and 60 

West : Eastern boundary of Block No.61 and Karuppadi Thundu Village 
B . Comprising Survey Numbers : 

Ward No.3 , Block No.51, T.S .No .1930 to 1978 
Ward No. 3, Block No.52 , T .S .No. 1979 to 2044 

Ward No .3, Block No .53, T.S. No .2045 to 2078 
C . Approximate Area of the Detailed Development Plan : 

50 .67 .5 Hectares ( Approximate ) 
Cuddalore , 

A .N . LOGESH , 
27th August 2015 . 

Member- Secretary (Incharge ), 
Cuddalore Local Planning Authority . 


Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area . 

(Roc . No. 1711/ 2015 /LPA - 3 ) 
No . VI( 1)/239/2015 . 

In exercise of the powers conferred by sub - section (4 ) of Section 32 of the Tamil Nadu Town and Country Planning 
Act, 1971 (Tamil Nadu Act 35 of 1972) and in exercise of powers conferred by the G . O .Ms.No. 94 , Housing and Urban 
Development [UD4 ( 1) ] Department, dated 12 - 06 - 2009 which has been published in the Tamil Nadu Government Gazette 
No .27 Part Section 2 , Page No. 228 , dated 15 - 07 - 2009 the following variations are made to the master plan for 
the Coimbatore Local Planning Area approved under the said Act and published in the Housing and Urban Development 
Department Notification No.1l (2)/ HOU | 4377 194 at Page 1078 of Part Section 2 of the Tamil Nadu Government 
Gazette , dated the 9th November 1994 . 


VARIATIONS 


In the said Master Plan , in the “ LAND USE SCHEDULE ” under the heading “ COIMBATORE LOCAL PLANNING 
AREA (OTHER THAN CORPORATION AREA )" under the sub -heading ( a ) Notified Detailed Development Plan Area in 
Coimbatore Taluk , Vellakinar Detailed Development Plan No. 2 . 


(i) Against the entry " INDUSTRIAL” for the expression “537 ,538pt" , the expression 537 ,538pt 

(except537 /3Bpt, 8pt, 9pt, 10pt, 538 / 2B2 , 2C , 2D , 2E ) shall be substituted . 
(ii) Against the entry " EDUCATIONAL " for the expression 537/ 3Bpt, 8pt, Opt, 10pt, 538/2B2 , 20 , 2D , 

2E shall be added . 
(iii) G .O (2D ) No . 106 Housing & Urban Development Department [UD 4 (1)] dated 20 - 06 - 2015 subject 

to the following conditions, 


வெள்ளக்கிணர் விரிவு அபிவிருத்தி திட்டம் எண் .2 - ல் உத்தேசிக்கப்பட்டுள்ள குடியிருப்பு பகுதி A1A1 திட்டச்சாலை ( 80அடி ) 
மற்றும் CC( 50அடி ) விஸ்தரிப்பு பகுதியினை தானப்பத்திரம் மூலம் உள்ளாட்சிக்கு ஒப்படைக்க வேண்டும் . 


Coimbatore , 
27th August 2015 . 


C . MATHIVANAN , 
Member- Secretary (Incharge ), 
Coimbatore Local Planning Authority . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


